Kerala Gazette No . 3 dated 17th January, 2017. 
PART I 


Section iii 


sas 


GOVERY 


RNMENT 
O 


so 
OF KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல்- சி ) துறை 


அறிக்கை 


எண் 19314 /ச . இ . சி . 3/ 2015 / சட்ட 


ம் . 


2015 அக்டோபர் 3 
திருவனந்தபுரம் , - 

1191 கன்னி 17 / 
1937 அஸ்வினம் 11 . 


2015 அக்டோபர் 3 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின் வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


எஸ் . குமாரி சுதா , 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2015 - ன் அவசரச்சட்ட ம் எண் 18 


2015 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் (திருத்த ) அவசரச்சட்டம் 


1994 - ன் கேரள பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய அவசரச்சட்டம் . 

முகவுரை . - 1994 - ன் கேரள பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பின் வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படும் : -- 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் - (1) இந்த அவசரச்சட்டம் 2015 - ன் கேரள 
பஞ்சாயத்துராஜ் (திருத்த ) அவசரச்சட்டம் என அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது உடனடியாக நடைமுறையில் வரும் . 


2 . 1994 - ன் 13 - வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்பட 
வேண்டியதாகும். இந்த அவசரச்சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலத்தில் , 
1994ன் கேரள பஞ்சாயத்துராஜ் சட்டம் ( 1994ன் 13 ) (இதற்குப்பிறகு முதன்மைச் 
சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு 3 முதல் 8 வரை குறிப்பிடப் 
பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு நடைமுறையில் இருக்கும் . 


3. பிரிவு 2- ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 2 - ன் (via ) துணைப் 
பிரிவுக்கு பதிலாக கீழே கூறப்படுகின்ற துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 


“ ( via ) கம்மிட்டி அல்லது குழுமம் எனில் இந்த அவசரச்சட்டத்தின்படி 
உருவாக்கப்பட்டுள்ள ஒரு நிலையான கம்மிட்டியோ ஏதேனும் சிறப்பு 
தேவைக்காக பஞ்சாயத்தால் உருவாக்கப்பட்ட பிற ஏதேனும் கம்மிட்டியோ 
குழுமமோ என்று பொருள்படும் ! " 


4 . பிரிவு 35 - ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 35 - ன் துணைப் 
பிரிவு (1)- ல் துணைப்பிரிவு ( ஆர் )- க்கு பிறகு கீழே கூறக்கூடிய துணைப்பிரிவு 
சேர்க்க வேண்டும் , அதாவது : 


“ ( எஸ் ) ஒரு தொகுதியின் வார்டின் அடிப்படையில் எச்சரிக்கை 
குழுமம் உருவாக்கிய நாள் முதல் , தாம் கண்வீனராக இருக்கின்ற மேற்குறிப் 
பிட்ட வார்டு அளவிலான எச்சரிக்கை குழுமத்தின் மாதாந்திர கூட்டம் 
குறிப்பிட்ட முறையில் அழைத்து சேர்ப்பதற்கு தொடர்ச்சியாக மூன்று முறை 
வீழ்ச்சி ஏற்படுத்தவோ; " 


5 . பிரிவு 163 - ல் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 163 - ன் (1)- ஆம் 
உட்பிரிவு (1)- ல் " கல்வி " என்ற வார்த்தைக்கு பிறகு “ பெண்களினுடையவும் 
குழந்தைகளினுடையவும் பாது காப்பு " என்ற வார்த்தைகள் சேர்க்க 
வேண்டும் . 


6 . பிரிவு 164- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 164- க்கு பிறகு 
கீழே கூறக்கூடிய பிரிவுகள் சேர்க்க வேண்டும் , அதாவது : 


38 


" 164எ . எச்சரிக்கை குழுமங்களின் உருவாக்கம் . - (1 ) ஒவ்வொரு கிராம 
பஞ்சாயத்தும் , அந்த கிராம பஞ்சாயத்தின் எல்லைக்குள்ளில் உள்ள பெண்களுக்கும் 
குழந்தைகளுக்கும் எதிராக எழுகின்ற வன்முறைகளையும் உரிமை மறுப்பு 
களையும் தடைசெய்வதற்கு அவர்களின் தகுதியையும் பதவியும் உயர்த்துவதற்கும் 
பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் 
தொகுதியிலும் செயல்படுகின்ற எச்சரிக்கை குழுமங்கள் , 2015 - ன் கேரள 
பஞ்சாயத்து ராஜ் (திருத்த ) அவசரச்சட்டம் நடைமுறையில் வந்து 
தொண்ணூறு நாட்களுக்குள் நிர்ணயம் செய்யப்படுகின்றபடி உருவாக்க 
வேண்டும் . 

( 2 ) கிராம பஞ்சாயத்து அளவில் உருவாக்குகின்ற குழுமம் கிராம 
பஞ்சாயத்து அளவில் எச்சரிக்கை குழுமம் என்றும் தொகுதியளவில் 
உருவாக்குகின்ற குழுமம் வார்டு அளவில் எச்சரிக்கை குழுமம் என்றும் 
அறியப்படும் . 

( 3 ) கிராம பஞ்சாயத்து அளவிலான எச்சரிக்கை குழுமத்தின் தலைவர் 
பஞ்சாயத்து தலைவராக இருப்பதும் கூட்டங்கள் அழைத்து சேர்த்தல் மற்றும் 
கூட்டங்களின் தலைமை பொறுப்பை ஏற்பதும் போன்றவை இவரின் 
பொறுப்பாகயிருப்பதுமாகும் . 

( 4 ) வார்டு அளவில் எச்சரிக்கை குழுமத்தின் கண் வீனர் அந்த 
தொகுதியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கிராம பஞ்சாயத்தின் உறுப்பினராக 
இருக்கவேண்டியதும் கூட்டங்கள் அழைத்து சேர்த்தல் மற்றும் கூட்டங்களில் 
தலைமை பொறுப்பில் இருத்தல் போன்றவை மேற்குறிப்பிட்ட உறுப்பினரின் 
பொறுப்பாக இருக்கவேண்டும் . 

(5 ) வார்டு அளவிலான எச்சரிக்கை குழுமத்தினுடையவும் கிராம 
பஞ்சாயத்து அளவிலான எச்சரிக்கை குழுமத்தினுடையவும் கூட்டங்கள் எல்லா 
மாதமும் குறைந்தது ஒரு முறையேனும் அழைத்து கூட்ட வேண்டியதும் 
இரண்டு கூட்டங்களுக்கு இடையான இடைவெளி முப்பது நாட்களில் 
அதிகமாகவும் கூடாததுமாகும் . 


7 . பிரிவு 254- ல் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 254 - ன் உட்பிரிவு 
( 2 )- ன் துணை உட்பிரிவு (x)- க்கு பிறகு பின்வரும் பிரிவுகள் சேர்க்கவேண்டும் , 
அதாவது : 


“ (Xஎ) " கிராம பஞ்சாயத்தின் கிராம பஞ்சாயத்து தொகுதி மட்டத்திலும் 
அளவிலும் எச்சரிக்கை குழுமங்களும் உருவாக்க வேண்டியதும் அவற்றின் 
அமைப்பும் பொறுப்புகளும் கடமைகளும் நிர்ணயம் செய்வதும் 
தொடர்பாக " 


39 


8 . அட்டவணைக்கான திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு மூன்றின் 
அட்டவணையில் ” கிராம பஞ்சாயத்தின் பொறுப்புகள் என்ற தலைப்பின்கீழ் 
" சி . மண்டல அடிப்படையிலுள்ள பொறுப்புகள் என்ற உட்பிரிவின் கீழ் 
இனம் XIII - ல் துணை இனம் 6 - ஆக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்க 
வேண்டும் , அதாவது : 

" 6 . கிராம பஞ்சாயத்து அளவிலும் சட்ட தொகுதி அளவிலும் 
எச்சரிக்கை குழுமங்கள் உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் , " . 


பி . சதாசிவம் , 

ஆளுநர். 


40 


